Kerala Gazette No. 27 dated 5th July 2011. 
PART I 


Section iii 


GOVERTE 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 5673/ ச . இ . எ . 2 / 2010 / சட்ட 


ம் . 


2010 மார்ச் 27 
திருவனந்தபுரம் , - 

1932 சைத்ரம் 6 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுத்தகவலுக்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட 
மசோதாவிற்கு 2010 மார்ச் 27- ம் தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


எஸ் . கிரிஜா தேவி , 
சட்டத்துறை கூடுதல் செயலர் . 


2010 - ன் 1 - வது சட்ட 


ம் 


2010- ன் கேரள நிதி ஒதுக்கீடு சட்டம் 


2009 - 2010 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் ஒதுக்கீடு 
செய்வதற்கும் அதிகாரப்படுத்துவதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - 2009 -2010 நிதியாண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் ஒதுக்கீடு 
செய்வதற்கும் அதிகாரப்படுத்துவது தேவையாக இருப்பதால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கப்பெயர் - இந்த சட்டம் 2010 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2009 - 2010 நிதியாண்டிற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 
3487,56, 46,000 ரூபாய் வழங்குதல் - 2009-2010 - ன் நிதியாண்டில் வந்து சேரும் 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்வதற்கு , அட்டவணையின் (2 ) -வது 
கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட பணிகள் மற்றும் நோக்கங்கள் தொடர்பாக 
அட்டவணையின் ( 3)-வது கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட தொகைக்கு மிகாததும் 
மொத்தம் மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தியேழு கோடி ஐம்பத்தியாறு 
லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மட்டும் வருகின்ற தொகைகள் கேரள 
மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்தச்சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் விநியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப்படுத்தப் 
பட்டுள்ள தொகைகள் 2009-2010 நிதி ஆண்டு தொடர்பான அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் விநியோகிக்கப்பட 
வேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மொத்தம் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


வருவாய் 


2 ,74,50 ,000 


2 ,74,50 , 000 


2 


| 


வருவாய் 


20 , 05 ,60,000 


42, 77 ,000 


20 ,48 , 37 ,000 


I மாநில சட்டப்பேரவை 

மாநில ஆட்சித் 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள், 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 
தேர்தல்கள் 
வேளாண்மை 
வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 
நிலவரி 


வருவாய் 


11, 80 , 00 ,000 


4 , 37 , 46 ,000 


16 ,17 , 46 , 000 


12,27,30 , 000 


12 ,27 , 30 , 000 


வருவாய் 
வருவாய் 


22 ,11, 16 ,000 


22,11,16 ,000 


வருவாய் 


11, 09,17 , 000 


11, 09,17 , 000 


வருவாய் 


17 , 04 ,17 ,000 


12 ,000 


17,04, 29, 000 


முத்திரைத்தாளும் 

பதிவும் 
VIII எக்ஸைஸ் 


வருவாய் 


2 , 35 , 37 ,000 


2 , 35 , 37 ,000 


( 1 ) 


( 2 ) 


( 3) 


மிகாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகள் மற்றும் 
நோக்கங்கள் 


மொத்தம் 


சட்டமன்றத்தால் தொகுநிதியில் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


X 


வருவாய் 


8 ,31 , 26 , 000 


8 , 31 , 26,000 


கருவூலகமும் 
கணக்குகளும் 
மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 


வருவாய் 


413 , 80 , 83 , 000 


48 ,000 


413 , 81, 31 , 000 


XII 


காவல் 


வருவாய் 
மூலதனம் 


10 , 45 , 01,000 

40, 000 


8 , 90 ,000 


10 , 45 , 01, 000 

9 ,30 , 000 
12 ,41,11 , 000 


- 


வருவாய் 


12 ,41, 11 , 000 


13 


XIV 


9 , 00 ,58 ,000 


சிறைகள் 
எழுதுபொருட்கள் , 
அச்சடி மற்றும் 
நிர்வாகப்பணிகள் 
பொதுப்பணி 


வருவாய் 
மூலதனம் 


9, 00, 58 ,000 

38 , 29, 000 


38 ,29 ,000 


1 ,54,000 


வருவாய் 
மூலதனம் 


308 ,91 ,08 , 000 
616, 07 ,50 ,000 


308 , 92 ,62 , 000 
616, 07 ,50 ,000 


XVI 


வருவாய் 


126 , 46 ,19,000 


3 , 00 , 00 ,000 


129 , 46 ,19 , 000 


XVII 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 
கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


168 ,58 ,52 , 000 
40 ,25, 88 , 000 


168,58 ,52 ,000 
40 , 29 , 45 , 000 


3,57,000 


65 ,13 , 76 , 000 
27 , 00,00, 000 


65 ,13 , 76 , 000 
27 , 00 , 00 , 000 


XX 


150 ,37 , 92 ,000 
132 , 03, 00 , 000 


150 , 37 , 92, 000 
132 , 03 , 00, 000 


17 , 34 , 83 ,000 
2 , 46 ,53 , 000 


17 ,34 , 83 ,000 
2 , 46 ,53 , 000 


85 ,00 , 000 
85 ,00 ,00 ,000 
8 , 72 , 00 ,000 


85 , 00 ,000 
85 , 00 ,00 ,000 


8 , 72 , 00 ,000 


XVIII மருத்துவ உதவி மற்றும் வருவாய் 
பொதுமக்கள் 

மூலதனம் 
சுகாதாரம் 
குடிநீர் விநியோகம் வருவாய் 
மற்றும் துப்புரவு மூலதனம் 
வீடுகட்டுமானம் வருவாய் 

மூலதனம் 
XXII நகரமேம்பாடு 

வருவாய் 

மூலதனம் 
XXIII தகவல் மற்றும் 

வருவாய் 
விளம்பரம் 
XXIV தொழில் மற்றும் வருவாய் 

தொழிலாளர் நலன் மூலதனம் 
XXV அட்டவணைசாதி / வருவாய் 
பழங்குடியினர் , 

மூலதனம் 
பிற பிற்பட்ட 

பிரிவுகளின் நலன் 
XXVI இயற்கை சீற்ற 

வருவாய் 
மீட்பு நடவடிக்கை 
XXVII கூட்டுறவு 

வருவாய் 

மூலதனம் 
XXVIII பலவகை பொருளா வருவாய் 
தாரப்பணிகள் 

மூலதனம் 
XXIX விவசாயம் 

வருவாய் 
மூலதனம் 


91 , 40 , 29, 000 

60 ,00 ,000 


91 ,40 , 29 , 000 

60 , 00 , 000 
51 ,70 , 40 , 000 

2 ,000 


51,70 , 40 , 000 

2, 000 


25 , 03 ,13 ,000 


25 , 03 ,13 , 000 


35 , 80 , 00 , 000 
3, 20 , 00 ,000 


35 , 80 , 00, 000 
3 ,20, 00 , 000 


14 , 00 ,000 

1, 51 ,000 


14 ,00 , 000 
1 ,51, 000 


196 ,43 ,35 ,000 

2 , 69, 76 , 000 


53, 000 
6 , 29 ,000 


196 , 43 , 88 , 000 

2 ,76,05 , 000 


( 3 ) 


மிகாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகள் மற்றும் 
நோக்கங்கள் 


மொத்தம் 


சட்டமன்றத்தால் தொகுநிதியில் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


XXX உணவு 


2 , 89 , 89 ,000 


வருவாய் 
மூலதனம் 


101, 24 ,11 , 000 

1, 37 , 01,000 


104,14 , 00 , 000 

1, 37 , 01 , 000 


XXXI கால்நடை பராமரிப்பு 


வருவாய் 
மூலதனம் 


3 , 27 , 02 ,000 
1 ,26 ,59,000 


3 ,27 ,02 , 000 
1 , 26 ,59,000 


XXXII பால்பண்ணை 


வருவாய் 


2 , 97 ,52, 000 


2 , 97 ,52 , 000 


XXXIII மீன்பிடிப்பு 


35 , 47 , 97 , 000 


வருவாய் 
மூலதனம் 


35, 47 ,97 ,000 
13 , 18 , 92 , 000 


13, 16 , 85 , 000 


2 , 07,000 


XXXIV 


வனம் 


வருவாய் 


1 , 29 , 53 , 000 


1 ,29,53, 000 


பஞ்சாயத்து 


வருவாய் 


18 ,84 , 23 , 000 


18 , 84 , 23 , 000 


XXXV 
XXXVI 


சமூகவளர்ச்சி 


வருவாய் 


32 , 09,45, 000 


32 , 09 , 45 , 000 


XXXVII தொழிற்சாலைகள் 


15 , 41,15 ,000 


1 ,25 , 000 


15 , 42 , 40 , 000 


வருவாய் 
மூலதனம் 


103 , 49 , 36 ,000 


103 , 49 ,36 ,000 


36 


XXXVIII நீர்ப்பாசனம் 


வருவாய் 
மூலதனம் 


10, 64 , 99, 000 
127 , 96 ,76 ,000 


10 ,64 ,99 ,000 
130 , 02 ,08 , 000 


2 ,05 , 32 ,000 


59 , 35 , 000 
50 , 00 , 000 


59 , 35 , 000 
50 ,00 ,000 


XXXIX மின்சாரத் திட்டங்கள் வருவாய் 

மூலதனம் 
XL துறைமுகங்கள் 

வருவாய் 
மூலதனம் 


13, 27 , 000 
3 , 51 , 00 , 000 


13 ,27 ,000 
3 ,51 ,00 , 000 


XLI போக்குவரத்து 


வருவாய் 
மூலதனம் 


25 , 00 , 000 
62 , 00 ,02, 000 


25 , 00 , 000 
62 , 07 , 22 , 000 


7 ,20,000 


XLII 


சுற்றுலா 


வருவாய் 
மூலதனம் 


4 , 94 , 09 ,000 
5 ,56 , 59 , 000 


4 , 94 ,09 ,000 
5 , 56 , 59 , 000 


XLIII 


1 ,61 ,47 ,000 


1 , 61 ,47 , 000 


XLV 


நஷ்டஈடு மற்றும் வருவாய் 
உரிமை ஒப்படைப்பு 
பலவகை கடன் மற்றும் மூலதனம் 
முன்பணயங்கள் 


50 ,00 ,00 ,000 


50, 00 , 00 , 000 


XLVI 


சமுதாய பாதுகாப்பும் வருவாய் 
நலனும் 

மூலதனம் 


163 ,76 ,32 ,000 

3 , 00 , 00 , 000 


163,76, 32 ,000 

3 ,00 ,00, 000 


மொத்த 


ம் 


3474 ,10 ,78,000 


13, 45 , 68 ,000 


3487,56,46 ,000 


